


டோபர்மேன்‌ மெல்லிய உறுதியான தோற்றமுடையது. இது அதிக வலிமையும்‌, 
சகிப்புத்‌ தன்மையும்‌ கொண்டது. மேலும்‌ அச்சம்‌ இல்லாதது. அதிக 
விசுவாசம்‌ மற்றும்‌ அறிவுத்திறனும்‌ மிக்கது. இந்த நாய்களில்‌ இரண்டு 
வெவ்வேறு மரபணுக்கள்‌ உள்ளன. இதில்‌ அல்லில்களின்‌ 9 சத்தியமான 
சேர்க்கை உள்ளது. இதன்‌ விளைவாக நான்கு வெவ்வேறு பினோடைப்கள்‌ 
ஏற்படலாம்‌. கருப்பு, நீலம்‌, சிவப்பு மற்றும்‌ பான்‌ நிறங்களில்‌ டோபர்மேன்கள்‌ 
உள்ளன. 





ன 


௯ 
* 


ரீ 


கஷ்ட 


ஷூ. ச 
ப 29161: 1 நஜஃ[2911 117272) 


ஏற்காடு ஒளங்ககோகி 


ஹ்‌ 





அலபினோ விலங்குகள்‌ 


ஏற்காடு இளங்கோ 


நூல்‌ : அல்பினோ விலங்குகள்‌ 


ஆசிரியர்‌ : ஏற்காடு இளங்கோ 


மின்னஞ்சல்‌ : 3610061800 வ/1.001 


அட்டைப்படம்‌ : த.சீனிவாசன்‌ 


மின்னஞ்சல்‌ : 145125௧001 ௨41.0010 


மின்னூலாக்கம்‌ : த.சீனிவாசன்‌ 
மின்னஞ்சல்‌ : 145125௧001 ௨41.0010 


வெளியிடு : [1௨261 வா1]1110௦0165.001 


ஊிமை : ((2-1*-]110(-5&- போவ மோோ௱0௦15 
க்ர்ர்ார்டம 111௦1 11௦0 மொ௱ானா01வ] 5௨6 &11166 


உஊிமை - கிரியேட்டிவ்‌ காமனஸ்‌. எல்லாரும்‌ படிக்கலாம்‌, பகிரலாம்‌. 


பொருளடக்கம்‌ 
1 அமெரிக்க நிலா பட்டாம்பூச்சி 11 


2. புலி ஆசுக்கர்‌ மீன்‌ 13 

3. டால்பின்‌ 15 

4. ஹம்பேக்‌ திமிங்கிலம்‌ 1 7 
௨. அமெரிக்க முதலை 19 
6. மஞ்சள்‌ நிற 3மை 21 
7. ௮ல்பினோ தடி பல்லி 23 
6. ராயல்‌ மலைப்பாம்பு 25 

9. அல்பினோ நாகப்பாம்பு 27 
10.இரண்டு தலைப்பாம்பு_29 
11. வெள்ளை மயில்‌ 31 

12. வெள்ளை சிட்டுக்குருவி 33 
13. வெள்ளை காகம்‌ 35 


14. வெள்ளை கூக்கபரா 37 





15. வெள்ளை நெருப்புத்‌ கோழி 39 





22. கோலா மூரடி 5 4 







24. பொன்னிற_வரிக்‌ குகிரை_56 





38. கெரில்லா 86 


39. ஊாங்குட்டான்‌ 88 








(ளை ம%6 





ஆசிரியர்‌ பற்றிய குறிப்பு 93 


என்னுரை 


ஒவ்வொரு விலங்கும்‌ தனது இனத்திற்கான அசல்‌ நிறத்தைப்‌ பெற்றுள்ளன. 
இந்த நிறங்கள்‌ அவை இயற்கையுடன்‌ இணைந்து வாழ்வதற்கும்‌ 
எதிரிகளிடமிருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்குமான பாதுகாப்பை 
வழங்குகிறது. சில விலங்குகள்‌ தனது அசல்‌ நிறத்தை இழந்து வெள்ளை 
நிறத்துடன்‌ காணப்படுகின்றன. இந்த விலங்குகளை அல்பினோ விலங்குகள்‌ 
என்கின்றனர்‌. 





அல்பினோ மரபணு குறைபாட்டினால்‌ ஏற்படக்கூடிய ஒரு நோய்‌. மனிதர்களைத்‌ 
தவிர மற்ற விலங்குகளில்‌ ஏற்படக்கூடிய அலபினிசத்தை ஒரு அழகாகவே 
மனிதர்கள்‌ பார்க்கின்றனர்‌. அல்பினோ விலங்குகளைப்‌ பலர்‌ 
செல்லப்பிராணிகளாக வளர்க்கிறம்கள்‌. இவற்றை இனப்பெருக்கம்‌ செய்து 
விற்பனை செய்பவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அல்பினோ விலங்குகள்‌ 
விரைவில்‌ இறந்து விடுகின்றன. அவற்றைப்‌ பாதுகாப்பது மிகவும்‌ சிரமமான 
பணியாகும்‌. 


இந்தப்‌ புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு உதவியாக இருந்த என்‌ மனைவி 
திருமிகு.இ. தில்லைக்கரசி அவர்களுக்கும்‌, தட்டச்சு செய்து தந்த 
திருமிகு. தமிழ்‌ கம்ப்யூட்டர்ஸ்‌, ஏற்காடு அவர்களுக்கும்‌ நன்றி, இந்தப்‌ 
புத்தகத்தைச்‌ செழுமைப்படுத்திக்‌ கொடுத்த ஆசிரியர்‌ 

திருமிகு. சி.சீனிவாசன்‌ அவர்களுக்கும்‌ என்னுடைய நன்றி . மேலும்‌ 
என்னுடைய 96 ஆவது புத்தகத்தை மின்னூலாக வெளியிட்ட 

12614 60௦௦165.000 இணையதளத்திற்கும்‌ எனது மனமார்ந்த 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 











வாழ்த்துகளுடன்‌ 


உ ஏற்காடு இளங்கோ 


நாம்‌ தினமும்‌ பல்வேறு விலங்குகள்‌ மற்றும்‌ பறவைகளைக்‌ காண்கிறோம்‌. 
இவற்றில்‌ ஒவ்வொரு இனமும்‌ ஒரு சிறப்பான நிறத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
பறவைகள்‌ மற்றும்‌ விலங்குகள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறத்தைத்‌ தனது உடலில்‌ 
கொணட்ிருப்பதையும்‌ பார்க்கமுடிகிறது. நிறத்துக்குக்‌ காரணமாக இருக்கும்‌ 
இரண்டு நுட்பக்‌ காரணிகள்‌. நிறமி (195) மற்றும்‌ வண்ணங்கள்‌ 
(51பர்பாவ! 601015) ஆகும்‌. இந்த இரண்டு வழிமுறைகளின்‌ 
காரணமாகவே விலங்குகள்‌ நிறமாகத்‌ தோன்றுகின்றன. உயிரினங்கள்‌ 
உயிரியல்‌ நிறமிகள்‌ மற்றும்‌ கட்டமைப்பு வண்ணங்கள்‌ ஆகிய இரண்டையும்‌ 
கொண்டிருக்கலாம்‌. இதற்கு உதாரணமாகச்‌ சில வண்ணத்துப்‌ பூச்சிகளைக்‌ 
கூறுகின்றனர்‌. 





நிறம்‌ 


பல விலங்குகளின்‌ உல்‌ பாகங்களான தோல்‌, கண்கள்‌, இறகுகள்‌, 
செதில்கள்‌, முடி போன்றவை நிறமிகளால்‌ ஆனவை. இதற்கு 
குரோம்டோபோர்ஸ்‌ (௦21௦010165) எனப்படும்‌ சிறப்பு செல்களே 
காரணமாகும்‌. இந்த செல்கள்‌ விலங்குகள்‌, நீர்‌ நில வாழ்வன, மீன்‌, ஊர்வன, 
ஓட்டு மீன்கள்‌ போன்றவற்றில்‌ காணப்படுகின்றன. 


இதற்கு மாறாகப்‌ பாலூட்டிகள்‌ மற்றும்‌ பறவையினங்களின்‌ உடலில்‌ 
மெலனோசைட்டுகள்‌ (14181௦/165) என்னும்‌ செல்கள்‌ உளளன. இதுவே 
இவைகளுக்கு நிறத்தைக்‌ கொடுக்கின்றது. விலங்குகளின்‌ தோல்‌ மற்றும்‌ 
கண்‌ நிறத்தை ஈரவாக்குவதற்கு குரோம்டோபோர்கள்‌ பெரும்பாலும்‌ 
காரணமாக இருக்கின்றன. 


கட்டமைப்பு வண்ணத்தின்‌ காரணமாக விலங்குகள்‌ நிறமாகத்‌ தோன்றலாம்‌. 
கட்டமைப்புகள்‌ தங்களுக்குள்‌ நிறமற்றவை. ஒளி பொதுவாக பல அடுக்குகள்‌ 
வழியாகச்‌ செல்கிறது. மேலும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பிரதிபலிக்கிறது. 


பல பிரதிபலிப்புகள்‌ ஒன்றோடு ஒன்று இணைந்து வண்ணங்களைத்‌ 
தீவிரப்படுத்துகின்றன. இது பறுவையாளரின்‌ நிலைக்கு ஏற்ப கட்டமைப்பு 
நிறம்‌ வேறுபடுகிறது. அதே சமயத்தில்‌ கோணத்தின்‌ பார்வையைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ நிறமிகளும்‌ ஒரே மாதிரியாகத்‌ தோன்றும்‌. 


மெலனின்‌ 


மெலனின்‌ என்கிற நிறமியே விலங்குகள்‌ மற்றும்‌ மனிதர்கள்‌ ஆகியவர்களின்‌ 
தோலின்‌ நிறம்‌, கண்களின்‌ கருவிழி நிறம்‌ மற்றும்‌ கூந்தலின்‌ நிறம்‌ 
ஆகியவற்றைத்‌ தீர்மானிக்கிறது. மெலனோசைட்டுகள்‌ தான்‌ மெலனின்‌ 
நிறமியை 5ருவாக்குகிறது. 


மெலனின்‌ குறிப்பாக கருப்பு, பழுப்பு, அடர்‌ மஞ்சள்‌, சிவப்பு எனப்‌ பல 
வண்ணங்களில்‌ நிறமிகளை உற்பத்தி செய்கிறது. நிறத்தைப்‌ பொருத்து அது 
இரண்டு வடிவங்களைக்‌ கொண்டுள்ளது. அவை மெலனின்‌ மற்றும்‌ 
ஃபியோமெலனின்‌ ஆகும்‌. 


யமெலனின்‌ என்பது மனிதர்கள்‌ மற்றும்‌ விலங்குகள்‌ ஆகியவற்றில்‌ 
காணப்படும்‌ அடர்‌ நிறமியாகும்‌. இதில்‌ கருப்பு, பழுப்பு மற்றும்‌ சாம்பல்‌ நிறம்‌ 
ஆகியவை அடங்கும்‌. ஃபியோமெலனின்‌ என்பது மிகவும்‌ பிரகாசமானது. 
இது கூந்தலுக்குச்‌ சிவப்பு நிறத்தையும்‌, சில உயிரினங்களுக்குப்‌ பழுப்பு நிறப்‌ 
புள்ளிகளையும்‌, பறவைகளின்‌ இறகுகளுக்கு மஞ்சள்‌ கலந்த சிவப்பு 
நிறத்தையும்‌ தருகிறது. 





மரபியலின்‌ அடிப்படையில்‌ ஒவ்வொரு உயிரினமும்‌ சம அளவு 
எண்ணிக்கையில்‌ மெல்னோசைட்டுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. இதனால்‌ 
தான்‌ சரும நிறம்‌ என்பது மாநிறம்‌, வெளுப்பு, சிவப்பு என மாறுபடுகிறது. 
மெலனின்‌ சுரப்பு அதிகமாக இருந்தால்‌ கருப்பாக இருப்புகள்‌. மெலனின்‌ 
சுரப்பு குறைய குறைய வெளுத்துக்‌ காணப்படுவார்கள்‌. 


மெலனின்‌ அதிகமாக இருந்தால்‌ எந்த ஒரு பிரச்சனையும்‌ ஏற்படாது. 
சருமத்தில்‌ துர்நாற்றம்‌ கூட வீசாது. மேலும்‌ சூரியனில்‌ இருந்து வரும்‌ 
புறஊதாக்‌ கதிர்களின்‌ தாக்கத்தில்‌ இருந்து பாதுகாக்கும்‌ கேடயமாக 
மெலனின்‌ செயல்படுகிறது. ஆகவே மெலனினை தங்களது சருமத்தில்‌ 
அதிகரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ மக்களிடையே ஏற்பட்டு 
வருகிறது. 


அல்பினிசம்‌ 


தோலில்‌ உளள மெலனோசைட்‌ செல்கள்‌ மெலனின்‌ எனப்படும்‌ வண்ணச்‌ 
சுரப்பினைச்‌ சுரக்காமல்‌ இருந்தால்‌ தோல்‌ வெள்ளையாக இருக்கும்‌. 
அதாவது தோலில்‌ மெலனின்‌ இல்லாத நிலை காணப்படும்‌. உல்‌ முழுதும்‌ 
சிவப்பு கலந்த பால்போன்ற வெள்ளைத்தோல்‌ காணப்படும்‌. இதற்கு 
அல்பினிசம்‌ (&/04/5ர) என்று பெயர்‌. அல்பினிசத்தால்‌ தோல்‌, முடி, கண 
போன்ற பகுதிகள்‌ நிறம்‌ இல்லாமல்‌ போகும்‌, இது மரபணு குறைபாடு 
நோயாகும்‌. 


அல்பினிசம்‌ பொதுவாகப்‌ பெரும்பாலான இனங்களில்‌ ஏற்படுகிறது. கடல்‌ 
மற்றும்‌ காடுகளில்‌ வாழக்கூடிய விலங்கினங்களில்‌ அல்பினோ இருப்பது 
இயற்கையே. அவற்றைக்‌ கண்டுபிடிப்பதன்‌ மூலம்‌ வெளி ஃலகிற்குத்‌ தெரிய 
வரும்‌. அல்பினோ விலங்குகள்‌ குறைந்த ஆயுளையே கொண்டுள்ளன. இவை 
வாழ்க்கை வாழ்வதற்கே போராட வேணடியுள்ளது. புற ஊதாக்‌ கதிர்களால்‌ 
இதன்‌ தோல்கள்‌ பாதிக்கப்படுகிறது. இதனால்‌ புற்றுநோய்‌ மற்றும்‌ புண்‌ 
ஏற்படுகிறது. 


முதுகெலும்பு இல்லாத மெல்லுடலிகளில்‌ அல்பினிசம்‌ ஏற்பட்டிருப்பதைக்‌ 
கண்டுபிடித்துள்ளனர்‌. நத்தையில்‌ அல்பினிசம்‌ பல்வேறு சதவிதத்தில்‌ 
அமைந்தள்ளது. நத்தையின்‌ உடல்‌ அசல்‌ நிறத்தையும்‌ அதன்‌ ஒடு முழுவதும்‌ 





நிறமி இல்லாமல்‌ வெள்ளை நிறத்திலும்‌ இருக்கிறது. பூச்சிகளில்‌ குறிப்பாக 
பழ ஈக்களில்‌ ஏற்பட்ட நிறமி இழப்பினால்‌ அவை மஞ்சள்‌ நிறத்தில்‌ உள்ளன. 


மீன்கள்‌, நீர்நில வாழ்வன, ஊர்வன, பாலூட்டிகள்‌, மனிதர்கள்‌ எனப்‌ பல்வேறு 
இனங்களில்‌ அல்பினிச பாதிப்புகள்‌ இருக்கின்றனர்‌. அல்பினோ விலங்குகள்‌ 
பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால்‌ அதனைச்‌ செல்லப்பிராணிகளாக 
வளர்க்கின்றன. விலங்குகளை இனப்பெருக்கம்‌ செய்து விற்பனை செய்வதும்‌ 
உண்டு. அல்பினோ விலங்குகள்‌ நம்‌ கண்களுக்கு அழகாகத்‌ 
தெரிந்தபோதிலும்‌, அவை தினமும்‌ வாழ்க்கையை நடத்துவதற்கே போராடிக்‌ 
கொண்டு இருக்கின்றன என்பதுதான்‌ ௨ண்மை. 





1. அமெரிக்க நிலா பட்டாம்பூச்சி 





வட அமெரிக்காவின்‌ மிகப்பெரிய பட்டாம்பூச்சி என்ற அந்தஸ்து அமெரிக்க நிலா 
பட்டாம்பூச்சிக்கு (கரவா பா 14101) உண்டு. இது இரவுநேர 
அந்துப்பூச்சியாகும்‌. ஆகவே இதை எளிதில்‌ காண முடியாது. பார்ப்பதற்கு பெரியதாக 
இருப்பதால்‌ இது மாபெரும்‌ பட்டுப்புழு அந்துப்பூச்சி மற்றும்‌ அமெரிக்க நிலவு 
அந்துப்பூச்சி என்று அழைக்கப்படுகிறது. 





இந்த அந்துப்பூச்சிகளில்‌ ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ ஆகிய இரண்டின்‌ அளவு மற்றும்‌ 
நிறத்தில்‌ வித்தியாசம்‌ கிடையாது. இதன்‌ உடல்‌ மென்மையானது. இதன்‌ கால்கள்‌ 
இளம்‌ சிப்பு நிறமாகவும்‌, இறக்கைகள்‌ இளம்‌ பச்சை அல்லது சுண்ணாம்பு 


நிறமாகவும்‌ இருக்கும்‌. இறக்கையில்‌ ஒளி ஊடுருவும்‌. பின்‌ இறக்கையில்‌ வட்ட 
வடிவத்தில்‌ கண்‌ புள்ளிகள்‌ ஊள்ளன. இதில்‌ நிலாவின்‌ பிறை போன்ற தோற்றம்‌ 
உள்ளதால்தான்‌ இதை நிலா பட்டாம்பூச்சி (ட்பா௮) என்கின்றனர்‌. 





இறக்கையானது நீண்ட வாலைக்‌ கொண்டுள்ளது. இறக்கையில்‌ ஊள்ள கண்‌ 
அமைப்பும்‌, நீண்ட வாலும்‌ எதிரிகளக்‌ குழப்பமடையச்‌ செய்கிறது. வேட்டையாடிகள்‌ 
அதன்‌ வாலைப்‌ பிடித்தால்‌ வால்‌ அறுந்து விடும்‌. எதிரியை ஏமாற்றிவிட்டு பறந்து 
விடும்‌. பெண்‌ அந்துப்பூச்சி 220 முதல்‌ 400 முட்டைகள்‌ வரை இடும்‌, இந்த 
அந்துப்பூச்சிகளின்‌ ஆயுட்காலம்‌ 7 முதல்‌ 10 நாட்கள்‌ ஆகும்‌. 


முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்துடன்‌ கூடிய அல்பினோ நிலா அந்துப்பூச்சிகளைக்‌ 
கண்டுபிடித்துள்ளனர்‌. மரபணு பின்னடைவால்‌ இளம்பச்சை நிறத்திற்குப்‌ பதிலாக 
றக்கை முழுவதும்‌ வெள்ளையாக மாறியுள்ளது. இறக்கையில்‌ உள்ள வட்ட 
வடிவமான கண்கள்‌ கருப்பு வெள்ளை நிறத்தில்‌ காணப்படுகிறது. அல்பினோ நிலா 
பட்டாம்பூச்சியைக்‌ காண்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. 


11% 


2. புலி ஆசுக்கர்‌ மீன்‌ 


ஆசுக்கர்‌ (05091) மீனை புலி ஆசுக்கர்‌, வெல்வெட்‌ சிகலிட்‌ மற்றும்‌ பலிங்கு 
சிக்லிட்‌ போன்ற பெயர்களில்‌ அழைக்கின்றனர்‌. இவை தென்‌ அமெரிக்காவின்‌ 
வெப்ப மண்டலப்‌ பகுதிகளில்‌ வாழ்கின்றன. இது உலகின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
அறிமுகம்‌ செய்யப்பட்டது. மீன்‌ காட்சியகங்களில்‌ இவை 
வளர்க்கப்படுகின்றன. 





இந்த மீன்கள்‌ 45 செ.மீ நீளம்‌ வரை வளரும்‌. மேலும்‌ 1 முதல்‌ 1.5 கிலோ 
வரை எடை கொண்டது. இம்மீன்கள்‌ மிக அழகானவை. இருண்ட வால்‌ 


பகுதியும்‌, முதுகு துடுப்பின்‌ கீழ்‌ மஞ்சள்‌ வளைய புள்ளிகள்‌ அல்லது 
பொட்டுக்கண (0௦8) போன்று வணணத்துடன்‌ காணப்படும்‌. மேலும்‌ 
இவை தனது நிறத்தை துரிதமாக மாற்றுகின்றன. இளம்‌ மீன்‌, முதிர்ந்த 
மீன்களின்‌ நிறத்திலிருந்து வேறுபட்ட வணணக்தைக்‌ கொண்ட்டிருக்கும்‌. 
வெள்ளை மற்றும்‌ செம்மஞ்சள்‌ நிறங்களில்‌ அலைஅ|லையான பட்டைகளும்‌ 
இருக்கும்‌. இதன்‌ தலைப்பகுதிகளில்‌ கற்றை போன்ற கோடுகளும்‌ உளளன. 
இம்மீன்களை உணவாக உண்ணலாம்‌. 


வெள்ளைப்புலி ஆசுக்கர (௧011௦ 1196 05090) என்பது மிகவும்‌ பிரபலமான 
ஒரு மீனாகும்‌. இது ஆரஞ்சு சிவப்பு நிறத்தின்‌ ஒழுங்கற்ற கற்றைகளுடன்‌ 
கூடிய ஒளி புகாத வெள்ளை நிறத்தைக்‌ கொண்டுள்ளது. இது சாதாரண 
இருண்ட நிறமுள்ள ஆசுக்கர்‌ மீனிலிருந்து முற்றிலும்‌ மாறுபட்டது. இதை 
மிகப்பெரிய மீன்தொட்டிகளில்‌ மட்டுமே வளர்க்க முடியும்‌. இவற்றில்‌ ஆண்‌, 
பெண்‌ ஆகிய இரண்டையும்‌ வேறுபடுத்திக்‌ காண்பது அரிது. பெண்‌ 1000 
முதல்‌ 2000 முட்டைளை இடும்‌. அல்பினோ ஆசுக்கர்‌ மீனையும்‌ உணவாக 
உண்கின்றனர்‌. 


11% 


3. டால்பின்‌ 





டால்பின்‌ (0௦101) என்பவை நீரில்‌ வாழக்கூடிய பாலூட்டி இனம்‌ ஆகும்‌. 
இதில்‌ சுமார்‌ 40 இனங்கள்‌ உள்ளன. இனத்திற்கு ஏற்ப டால்பின்கள்‌ 1.2 
மீட்டர்‌ முதல்‌ 9.5 மீட்டர்‌ நீளம்‌ வரை வளரக்கூடியவை. இவை 40 கிலோ 
முதல்‌ 10 டன்‌ வரை எடையையும்‌ கொண்டுள்ளன. இவை மீன்களை 
வேட்டையாடி உண்கின்றன. இவற்றின்‌ சராசரி ஆயுட்காலம்‌ 20 ஆண்டுகள்‌. 








இல்லாமல்‌ 20 கிலோமீட்டருக்கு அப்பால்‌ செல்லும்‌ டால்பின்கள்‌ கூட, 
மற்றொரு டால்பின்‌ ஒலியைக்‌ கேட்கும்‌ திறனைப்‌ பெற்றுள்ளன. 


கலிபோர்னியாவின்‌ மான்டேரி வளைகுடாவில்‌ 2017ஆம்‌ ஆண்டில்‌ ஒரு 
அல்பினோ ரிசோ (11550) டால்பினைக்‌ கண்டனர்‌. ரிசோ டால்பின்கள்‌ 
பொதுவாக சாம்பல்‌ நிறம்‌ கொண்டவை. இதற்கு முன்பு 2015ஆம்‌ ஆண்டில்‌ 
ஒரு இளம்சிஷப்பு நிற டால்பினையும்‌ பர்த்தனர்‌. இது மற்ற டால்பின்‌ போலவே 
நீருக்கு அடியில்‌ அதிக நேரம்‌ செலவழிக்கிறது. சிவப்புநிற சாயல்‌ கொண்ட 
இரத்த நாளங்கள்‌ இதன்‌ தோல்‌ மற்றும்‌ கண்களில்‌ காண முடிந்தது எனக்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 


10% 


4. ஹம்பேக்‌ திமிங்கிலம்‌ 





உலகில்‌ வாழும்‌ விலங்குகளிலேயே மிகப்‌ பெரியது திமிங்கிலமே. இது நீரில்‌ 
வாழும்‌ பாலூட்டி ஆகும்‌. இவற்றின்‌ தோலில்‌ செதில்கள்‌ அடையமத. 
திமிங்கிலங்கள்‌ வெப்ப ரத்த விலங்குகள்‌. இவை நுரையீரல்களால்‌ மூச்சு 
விடுகின்றன. நீரில்‌ எவிதாகவும்‌, விரைவாகவும்‌ நீந்திச்‌ செல்வதற்கு ஏற்ப 
நடுஃடல்‌ அகன்றும்‌, முன்னும்‌ பின்னும்‌ குறுகிக்‌ கொண்டு சென்று முடியும்‌ 
படகு வடிவ உடல்‌ இவ்விலங்குகளுக்கு உண்டு. 





முதல்‌ 56 டன எடையையும கொண்டது. இ த்து ப 
ஆயுட்காலம்‌ 100 ஆண்டுகள்‌ ஆகும்‌. இவை ஒவ்வொரு வருடமும்‌ 25000 
கிலோமீட்டர்‌ தூரம்‌ இடம்‌ பெயர்கின்றன. இவை சாம்பல்‌, வெள்ளை, கருப்பு, 
ஆகிய நிறங்களைக்‌ கொண்டுள்ளன. கிரில்‌, நண்டு, மீன்‌ போன்றவற்றை 
உணவாக ஈஊண்கிறது. 


ஆண்‌ திமிங்கிலங்கள்‌ சிக்கலான ஒலியை எழுப்புகின்றன. ஒலியை 10 முதல்‌ 
20 நிமிடங்கள்‌ எழுப்புகின்றன. சிறிது நேரம்‌ இடைவெளி விட்டு விட்டு 
ஒலியை எழுப்பிக்‌ கொண்டே இருக்கும்‌. இது பாடுவதின்‌ நோக்கம்‌ பெண்‌ 
திமிங்கிலத்துடன்‌ இனப்பெருக்கம்‌ செய்வதற்கே ஆகும்‌. 


ட ரீ 
( 
7 கிட 
. 


்‌ ச்‌] சி 
(52% 
ரீ. 


ப்பம்‌ 


வப த்தன ட்ட 
வரி ட்‌ 147 இ ச 2௪ ர. 
த ட ;்‌ சைக்‌ * 


னித 
ட்்க 





(யடிக்கபபடடது. இதற்கு மகலு எனப பேய ப து. இரு 
திமிங்கிலத்தைப்‌ படமாகவும்‌ எடுத்துள்ளனர்‌. இதே போல்‌ சாம்பல்‌ நிறத்‌ 
திமிங்கிலத்திலும்‌ அல்பினோ ஏற்பட்டுள்ளது. முழுக்க வெள்ளை நிறம்‌ 
கொண்ட பெலுகா திமிங்கிலங்களும்‌ கடலில்‌ வாழ்கின்றன. 


10% 


5. அமெரிக்க முதலை 





முதலைகள்‌ நீரிலும்‌. நிலத்திலும்‌ வாழக்‌ கூடியவை. ஊர்வனவற்றில்‌ பெரியது 
முதலை ஆகும்‌. முதலைகள்‌ நான்கு இதய அறைகளைக்‌ கொண்டுள்ளன. 
இரையை வேட்டையாடுவதற்காக வலுவான தாடையையும்‌ மற்றும்‌ மிகக்‌ 
கூர்மையான பற்களையும்‌ கொண்டுள்ளன. நீண்ட உடலும்‌, குட்டையான 
கால்கள்‌ மற்றும்‌ உறுதியான வாலும்‌ இதற்கு உண்டு. வால்‌ நீந்துவதற்கும்‌, 
உலை பாதுகாப்பதற்கும்‌, ஆயுதமாகவும்‌ பயன்படுகிறது. உடலின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ கடினமான செதில்கள்‌ உள்ளன. 





்‌. 





கடகட ட ப்ர 
பறவைகள்‌, பாலூட்டிகள்‌ போன்றவற்றை வேட்டையாடி உண்கின்றன. 





த்‌ 
படட இட்‌ ப பல்‌ 


இவை நன்னீரில்‌ வாழ்கின்றன. அலிகேட்டர்‌ முதலைக்குக்‌ குட்டையான, 
அகலமான முக நீட்சிகள்‌ உள்ளன. இவை வட, தென்‌ அமெரிக்க நதிகளில்‌ 


காணப்படுகின்றன. பிறந்த அலிகேட்டர்‌ குட்டிகளின்‌ உலைச்‌ சுற்றி மஞ்சள்‌ 
வரிகள்‌ காணப்படுகின்றன. 





ஒரு அல்பினோ வெள்ளை முதலை ஜெரமனியில்‌ உள்ள செரினகேட்டி உயிரியல்‌ 
பூங்காவில்‌ உள்ளது. இதை வெள்ளை வைரம்‌ எனப்‌ பெயரிட்டு 
அழைக்கின்றனர்‌. வெள்ளை அலிகேட்டரகள்‌ 0141 ஒளிபரப்பு மூலம்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ பிரபலம்‌ அடைந்துள்ளது. 


11% 


6. மஞ்சள்‌ நிற ஆமை 





ஆமைகள்‌ (1/6) ஊர்வன இனத்தைச்‌ சேர்ந்தவை ஆகும்‌. இவை குளிர்‌ 
இரத்தப்‌ பிராணிகள்‌ ஆகும்‌. இவை தனது உடல்‌ வெப்பநிலையை 
சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்‌ கொள்ளும்‌ ஆற்றலைக்‌ பெற்றுள்ளன. 
ஆமைகளில்‌ சுமார்‌ 356 இனங்கள்‌ ௨ஊள்ளன. பெரும்பாலான ஆமை இனங்கள்‌ 
நீரில்‌ வாழ்கின்றன. உலகில்‌ வாழக்கூடிய ஆமைகளில்‌ பேராமை என்பதே மிகப்‌ 
பெரியது. இது 6.6 அடி நீளமும்‌, 900 கிலோ எடையும்‌ கொண்டுள்ளது. 


ஆமைகளுக்கு பாதுகாப்புக்‌ கவசம்‌ போல்‌ ஒடு அமைந்துள்ளது. இது 
மேலோடு, கீழோடு என இரண்டு பாகங்களாக உள்ளது. ஆமைகள்‌ நீருக்கு 
அடியில்‌ வாழ்ந்தாலும்‌, மூச்சு விட நீருக்கு வெளியே வந்தாக வேண்டும்‌. 
அதேபோல்‌ முட்டையை நீருக்கு வெளியே தரையில்தான்‌ இடுகின்றன. 


இந்தியாவில்‌ இந்திய கபிளாப்ஷெல்‌ ஆமைகள்‌ (௦/௮ [18056 பாங்‌) 
வாழ்கின்றன. இது ஓர்‌ நன்னீர்‌ ஆமை ஆகும்‌. இந்தியா, இலங்கை, 
பங்களாதேஷ்‌, பாகிஸ்தான்‌ போன்ற நாடுகளில்‌ வாழ்கின்றன. இது அடர்பச்சை 
மற்றும்‌ மஞ்சள்‌ நிறத்தையும்‌ கொண்டது. இது 24 செ.மீ முதல்‌ 37 செ.மீ 
வரை வளரும்‌. 








2020ஆம்‌ ஆண்டில்‌ மஞ்சள்‌ நிறமுடைய அரிய வகை ஆமை ஒன்று ஒடிசா 
மாநிலம்‌ பல்சோரி மாவட்டத்தில்‌ உள்ள அஜன்‌ பூர்‌ கிராமத்தில்‌ பசுதேவ்‌ 
மகாபத்ரா என்பவருடைய தோட்டத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இது முழுக்க 
முழுக்க முட்டையின்‌ மஞ்சள்‌ கரு போன்ற நிறத்தில்‌ காணப்பட்டது. இந்த 
மஞ்சள்‌ ஆமைக்கு இரண்டு வயது இருக்கலாம்‌. இது ஒரு அல்பினோ 
ஆமையாகும்‌. வனத்துறையால்‌ இந்த ஆமையை மீண்டும்‌ வனப்பகுதியில்‌ 
விட்டனர்‌. 





7. அல்பினோ தாடி பல்லி 


தாடி பல்லி என்பதை தாடி டிராகன்‌ (691060 டா8001) மற்றும்‌ பெரிய 
ஆஸ்திரேலிய பல்லி என்கின்றனர்‌. இவை ஆஸ்திரேலியா முழுவதும்‌ 
காணப்படுகின்றன. ஊர்வனவற்றில்‌ இது மிகவும்‌ பிரபலமானது. இவை 
மிகவும்‌ சுறுசுறுப்பானவை. இவற்றை செல்லப்பிராணிகளாக வளர்க்கின்றனர்‌. 
தாடி டிராகனில்‌ 7 இனங்கள்‌ உள்ளன. இதில்‌ போகோனா விட்டிசெப்ஸ்‌ 
(௦00819 ப11/௦605) என்பது மிகவும்‌ அழகான செல்லப்‌ பிராணியாகும்‌. 








1 | 
செய்கின்றனர்‌. இவை 11 முதல்‌ 30 முட்டைகளை இடுகின்றன. இவற்றை 
உயிரியல்‌ பூங்காக்களிலும்‌ வளர்த்து வருகின்றனர்‌. 


51% 


8. ராயல்‌ மலைப்பாம்பு 





பால்‌ பைத்தான்‌ (59 3௫௦) என்கிற மலைப்பாம்பை ராயல்‌ பைத்தான்‌ என 
அழைக்கின்றனர்‌. இது மேற்கு மற்றும்‌ மத்திய ஆப்பிரிக்காவைப்‌ பூர்வீகமாகக்‌ 
கொண்டது. 1802ஆம்‌ ஆண்டில்‌ முதன்முதலாகக்‌ கண்டுபிடித்தனர்‌. இவை 
புல்வெளிகள்‌, புதர்கள்‌ மற்றும்‌ திறந்த காடுகளில்‌ வாழ்கின்றன. 
ஆப்பிரிக்காவில்‌ வாழக்கூடிய மலைப்பாம்புகளில்‌ இதுவே சிறிய மலைப்பாம்பு 
இனமாகும்‌. 
















வ ட தி 


இல்லை. அதாவது இவை அனைத்தும்‌ இருண்ட நிறமிகளைக்‌ 
கொண்டிருக்கவில்லை. அல்பினோ பாம்பின்‌ கண்கள்‌ இளஞ்சிவப்பு மற்றூம்‌ 
நாக்கு இளம்‌ சிவப்பு நிறத்தில்‌ உள்ளது. இந்த அல்பினோ பால்‌ பைத்தான்‌ 
பாம்புகளைச்‌ செல்லப்பிராணியாக வளர்க்கின்றனர்‌. மேலும்‌ இவை 
விற்பனையும்‌ செய்யப்படுகின்றன. 


:்ஷ மூட 






11% 


9. அல்பினோ நாகப்பாம்பு 


. நாகப்‌ பாம்பை நல்ல பாம்பு என இந்தியாவில்‌ அழைக்கின்றனர்‌. இதற்கு 
இந்திய நாகம்‌ (11/80 00019), ஆசிய கோப்ரா, கண்கவர்‌ கோப்ரா மற்றும்‌ 
பினோசெல்லேட்‌ கோப்ரா போன்ற பெயர்கள்‌ உண்டு. இந்தியா, பங்களாதேஷ்‌, 
பாகிஸ்தான்‌, நேபாளம்‌, பூட்டான்‌ போன்ற நாடுகளில்‌ இது வாழ்கிறது. இது 
நஞ்சுள்ள பாம்பு ஆகும்‌. 





கரும்பழுப்பு மற்றும்‌ ்‌ வெளிர்‌ சாம்பல்‌ ல்‌ நிறங்களில்‌ னை 


இப்பாம்புக்கு அச்சுறுத்தல்‌ ஏற்படும்போது படமெடுக்கும்‌. நாகப்பாம்பு கடித்தால்‌ 
அதன்‌ நஞ்சு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்‌. இதனால்‌ மனிதனுக்கு இறப்பு 


ஏற்படுகிறது. இப்பாம்புகள்‌ பல்லி, சிறு பாம்புகள்‌, பறவைகள்‌ மற்றும்‌ எலி 
போன்றவற்றை ௨ஊணவாக உட்கொள்கின்றன. 





மாவட்டத்திலும்‌, உத்தரகாண்ட்‌ மாநிலத்தின்‌ நைனிடால்‌ மாவட்டத்தில்‌ உள்ள 
ஹால்டுவானி,, கர்நாடக மாநிலம்‌ பெங்களூரு நகரில்‌ உள்ள ஜே.பி. பார்க்‌ 
குடியிருப்புப்‌ பகுதி மற்றும்‌ தமிழ்நாட்டில்‌ கடலூர்‌ பகுதியிலும்‌ அல்பினோ 
நாகப்பாம்புகள்‌ இருந்ததைக்‌ கண்டுபிடித்தனர்‌. 


அல்பினோ நாகப்பாம்புகள்‌ பொதுவாக இளஞ்சிவப்புடன்‌ கலந்த மஞ்சள்‌ 
நிறமானவை. இதன்‌ கண்களும்‌ சிவப்பு நிறத்தில்‌ உள்ளன. 10 அரிதான 
அல்பினோ விலங்குகளில்‌ நாகப்பாம்பும்‌ ஒன்றாகும்‌. 


11% 


10. இரண்டு தலைப்பாம்பு 





உலகளவில்‌ சில இடங்களில்‌ இரண்டு தலை பாம்புகள்‌ வாழ்கின்றன. 
இரண்டாவது தலையின்‌ தொற்றம்‌ போன்ற ஒரு பிறழ்வு பாம்புகளிடையே 
பொதுவானது. தண்ணீர்‌ பாம்புகளில்‌ இரண்டு தலை பாம்புகள்‌ பிறக்கின்றன. 
விதிவிலக்காக வேறு சில பாம்பு இனங்களிலும்‌ இரண்டு தலை பாம்புகள்‌ 
உள்ளன. நாகப்பாம்பிலும்‌ இரண்டு தலை பாம்புகள்‌ பிறந்துள்ளன. 


இரு தலை பாம்புகள்‌ மிக அரிதானவை. தலைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ மூளை 
உள்ளது. அவை ஒவ்வொன்றும்‌ சுயமாக செயல்படுகின்றன. ஆனால்‌ அந்த 
இரண்டு தலைக்கும்‌ ஒரு உடல்தான்‌. உணவு அளிக்கும்போது அவை 
தனித்தனியாக பிடிக்க முயற்சிக்கின்றன. எந்தத்‌ திசையில்‌ அவை வலம்‌ வர 
வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றி தங்களுக்குள்‌ உடன்பட முடியாது. பலம்‌ பொருந்திய 
தலைப்பகுதியே அதிகம்‌ இயங்குகிறது. 








யால்டா நகரில்‌ உள்ள ஃபேரிடேல்‌ மிருகக்காட்சி சாலையில்‌ ஒரு பால்‌ 
ஹோண்டுரான்‌ பாம்பு முட்டை இட்டது. அதன்‌ குட்டிகளில்‌ ஒன்று கருப்பு 
மற்றும்‌ சிவப்பு நிறத்திற்குப்‌ பதிலாக வெள்ளை மற்றும்‌ சிவப்பு நிறத்தில்‌ 
காணப்பட்டது. அது உண்மையில்‌ ஒரு அல்பினோ ஆகும்‌. அதுமட்டுமல்லாமல்‌ 
அதில்‌ மிகப்பெரிய ஆச்சரியம்‌ என்னவென்றால்‌ அது ஒரு இரு தலை 
அல்பினோ பாம்பு. இது ஜெர்மன்‌ நாட்டு மிருகக்காட்சி சாலைக்கு வாடகைக்கு 
விடப்பட்டது. இதன்‌ காப்பீடு மதிப்பு 50,000 யூரோக்கள்‌. 









ட்‌ ட ம்‌ ன்‌ 
2 1௦பபட௦௦ப ெே சப பபப ய] ப 


ஆய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


11% 


௦ 04 ௧. (15621 


புய ஐபக 


11. வெள்ளை மயில்‌ 


மயில்களால்‌ நீண்ட தூரம்‌ பறக்க முடியாது. இவை உயரமான மரங்களில்‌ ஏறி 
அமர்ந்து கொள்ளும்‌. ஆண மயிலுக்கு நீண்ட தோகை ஈண்டு. ஆனால்‌ பெண்‌ 
மயிலுக்குத்‌ தோகை கிடையாது. ஆண மயில்கள்‌ பளபளப்பான, நீலம்‌ கலந்த 
பச்சை நிறமுடையவை. பெண மயில்களின்‌ உடல்‌ மங்கலான பச்சை 
நிறத்திலும்‌, பளபளப்புக்‌ கொண்ட நீலம்‌ மற்றும்‌ பச்சை கலந்த சாம்பல்‌ 
நிறத்திலும்‌ காணப்படும்‌. 





( )]] 610) ப ச 
விரித்தாடும்‌. சராசரியாக 200 இறகுகள்‌ ஆண்‌ மயிலுக்கு உண்டு. 





ந்த 


௫ 


_இ 
ப்பு 


நிறமியை 
ன்றன 


க்‌ 


க்குள்‌ 
ப்படுகி 
சிவப்பு அல்லது இளஞ்சிவ 


௫ 


திட்டுகளை 


லலாத 


அவை இறகுகளு 
ஆகவே அவை வெள்ளை நிறத்தில்‌ காண 
ம்‌ இ 


க்குச 


ல 2ரவானாலும 
ங்களு 


னோ மயில்களு 


டட 


ஸி 
த்து வண்ண 
ல்பி 
ள்‌ இருக்கும்‌. 


டட 


ல்க 
௮ 
ழிக 


1] 


௮னை 
ல கருவ்‌ 


0 


ஸ்டிக்‌ மய்‌ 


கொண்டுள்ளன. 
நிறத்தி 


லலை. 


டட 


வைபபதி 
மயில்கவில்‌ 


லூசி 


51% 


12. வெள்ளை சிட்டுக்குருவி 





நமக்கு நன்குத்‌ தெரிந்த பறவைகளில்‌ ஒன்று சிட்டுக்குருவி ஆகும்‌. இதை 
ஊர்க்குருவி மற்றும்‌ அடைக்கலாங்குருவி என்றும்‌ சொல்கிறார்கள்‌. இது 16 
செண்டிமீட்டர்‌ நீளமும்‌, சுமார்‌ 24 - 30 கிராம்‌ எடையும்‌. கொண்ட ஒரு சிறிய 
பறவை. பெண சிட்டுக்குருவிகள்‌ வெவிர்‌ பழுப்பு மற்றும்‌ சாம்பல்‌ 
வண்ணத்தைக்‌ கொண்டுள்ளன. ஆண்‌ குருவிகள்‌ பிரகாசமான கருப்பு, 
வெள்ளை மற்றும்‌ பழுப்பு அடையாளங்களுடன்‌ காணப்படுகின்றன. 





கபடிக்‌ உள்ள £ இடைவெளியில்‌ ௯ கருப்பு வண்ண லனா காபட்‌ 
சிட்டுக்குருவிகள்‌ எல்லாப்‌ பருவத்திலும்‌ இனப்பெருக்கம்‌ செய்கிறது. பெண்‌ 
சிட்டுக்குருவி நாலு முதல்‌ ஐந்து முட்டைகளை இடுகின்றது. 
இப்பறவைகளின்‌ ஆயுட்காலம்‌ 13 ஆண்டுகள்‌ ஆகும்‌. 





உலகின்‌ மிக அரிதான பறவைகளில்‌ ஒன்றாக வெள்ளை சிட்டுக்குருவி 
கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில்‌ ஒரு தூய வெள்ளை சிட்டுக்குருவியை 
பால்‌ விண்டர்ஸ்‌ என்பவர்‌ புகைப்படம்‌ எடுத்துள்ளார்‌. 2010ஆம்‌ ஆண்டில்‌ 
இது போன்ற வெள்ளைச்‌ சிட்டுக்குருவிகள்‌ உலகம்‌ முழுவதும்‌ சில 
இடங்களில்‌ இருப்பதை உ௨றுதிப்படுத்தியுள்ளனர்‌. 


அல்பினிசம்‌ என்பது சிட்டுக்குருவிக்கு ஒரு பின்னடைவு பண்பாகும்‌. 
இளஞ்சிவப்பு நிறத்தில்‌ கண்கள்‌, கால்கள்‌, விரல்கள்‌ மற்றும்‌ அலகு 
ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளன. 


21% 


13. வெள்ளை காகம்‌ 





காகத்தை அறியாதவர்‌ யாருமில்லை. இதை காக்கை என்றும்‌ 
அழைக்கின்றனர்‌. காகங்களில்‌ பல இனங்கள்‌ உள்ளன. வீட்டுக்‌ காகம்‌ மற்றும்‌ 
கரியன்‌ காகம்‌ ஆகியவை ஆசிய இனத்தைச்‌ சேர்ந்தவை. இதில்‌ 
அண்டங்காக்கை (1பா016€ ௦1) என்பதே ஒவிரும்‌ கரிய நிறம்‌ 
கொண்டுள்ளது. காடுகள்‌, சேலைகள்‌ போன்ற இடங்களில்‌ இவை 
வாழ்கின்றன. 





ப்ள -  இனைத்தண்ணிகன்‌ ஆகும்‌. வைய்‌ மற்ற பறவைகளை விட 
அறிவுத்‌ திறன்‌ கொண்டவை. இவைகளுக்கு அனுபவ புத்தியும்‌, ஒருவித 
பகுத்தறிவும்‌, தந்திரமும்‌ இருப்பது கவனிக்கத்தக்கது. இதன்‌ 
அறிவுத்திறனுக்குக்‌ காரணம்‌ இதன்‌ மூளைப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள 
நீடோபோடாலியம்‌ ஆகும்‌. 





வண்டலூர்‌ வனவியல்‌ பூங்காவில்‌ வெள்ளை காகம்‌ ஒன்று பராமரிக்கப்பட்டு 
வருகிறது. இதே நிறக்‌ குறைபாடு காரணமாகப்‌ பழுப்பு நிற காகங்களும்‌ சில 
இடங்களில்‌ வாழ்கின்றன. 


51% 


14. வெள்ளை கூக்கபரா 





ஆஸ்திரேலியாவின்‌ தென்‌ பகுதிகளில்‌ ௨ள்ள காடுகளில்‌ கூக்கபரா 
(100190 பா9) என்னும்‌ பறவைகள்‌ காணப்படுகின்றன. இது ஒரு மீன்‌ 
கொத்திப்‌ பறவை இனத்தைச்‌ சேர்ந்தது. இந்த இனத்தில்‌ பறவையின்‌ 
ஒலியானது சிரிப்பது போலவே இருக்கும்‌. இவற்றில்‌ நீல நிற இறக்கைகள்‌ 
கொண்ட கூக்கபராவும்‌ ஒன்று. இது 40 சென்டிமீட்டர்‌ நீளமும்‌, 300 கிராம்‌ 
எடையும்‌ கொண்டுள்ளது. 





மூடபபடடும காணபபடுகிறது. தொணடைப்‌ பகுதியில ஒரு வெள்ளை 


பட்டையும்‌ மற்றும்‌ வயிற்றின்‌ அடிப்பகுதி ஆரஞ்சு பழுப்பு நிற பகுதிகளுடன்‌ 
வெண்மையைக்‌ கொண்டிருக்கிறது. பெண்‌ பறவை சற்று வித்தியாசமாகக்‌ 
கருப்பு நிறம்‌ அல்லது சிவப்பு கலந்தோ காணப்படும்‌. 


ஆஸ்திரேலியாவின்‌ குயின்ஸ்லாந்தில்‌ உலகின்‌ முதல்‌ அல்பினோ 
கூக்கபராவை 2010 ஆம்‌ ஆண்டில்‌ கண்டுபிடித்தனர்‌. இதை ஒரு விவசாயி 
கண்டுபிடித்துப்‌ பாதுகாத்தார்‌. பின்னர்‌ அதை வனவிலங்கு 
மருத்துவமனையில்‌ பராமரித்தனர்‌. 





15. வெள்ளை நெருப்புக்‌ கோழி 





உலகில்‌ வாழக்கூடிய பறவைகளில்‌ மிகப்‌ பெரிய நெருப்புக்‌ கோழி அல்லது 
தீக்கோழி (04/௦) ஆகும்‌. இது கிழக்கு ஆப்பிரிக்கா, தென்‌ ஆப்பிரிக்கா 
மற்றும்‌ சகாரா பகுதிகளில்‌ வசிக்கிறது. இது எட்டு அடி ஊரமும்‌, 105 கிலோ 
எடையும்‌ கொண்டுள்ளது. நெருப்புக்‌ கோழிகளால்‌ பறக்க முடியாது. ஆனால்‌ 
மிக வேகமாக மணிக்கு 64 கிலோ மீட்டர்‌ வேகத்தில்‌ ஓடக்கூடியது. 
இவைகளுக்கு நீண்ட கழுத்தும்‌ வலுவான கால்களும்‌ ஊள்ளன. ஆபத்து 
என்றால்‌ எட்டி உதைத்து, கடும்‌ காயத்தை உண்டாக்கும்‌. 





| 


ஆ 


க 





நெருப்புக்‌ கோழியின்‌ மரபணுவில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ காரணமாக வெள்ளை 
நெருப்புக்‌ கோழிகளும்‌ உண்டாகிறது. இதன்‌ இறகுகள்‌ முழுவதும்‌ வெண்மை 

நிறம்‌ கொண்டுள்ளது. ஆனால்‌ அரிதாக வெண்மை நிற நெருப்புக்‌ கோழிகள்‌ 

பிறக்கின்றன. 


11% 


16. ஈமு 





ஆஸ்திரேலியாவில்‌ வாழ்க்‌ கூடிய மிகப்‌ பெரிய பறவை ஈமு (ப) ஆகும்‌. 
இதால்‌ பறக்க முடியாது. இது 6 அடி உயரம்‌ வரி வளரும்‌. இது 45 கிலோ 
எடை வரை வளர்ச்சி அடையும்‌. இப்பறவை மணிக்கு 50 கி.மீ வேகத்தில்‌ 
ஓடும்‌ ஆற்றலைக்‌ கொண்டுள்ளது. ஈமு பறவைகளுக்கு மிக நீளமான 
காலகள்‌ ளன. அவை மிகவும்‌ வலுவானவை. கால விரல்களில்‌ கத்தி 
போன்ற ஒரு நகம்‌ உள்ளது. எதிரியைத்‌ தாக்கி துரத்தியடிக்க இது 
உதவுகிறது. 


ஈமுவின்‌ உடல்‌ சாம்பல்‌ நிறமானது. இது பல வகையான தாவரங்கள்‌, புழு, 
பூச்சிகள்‌ போன்றவற்றை உண்ணுகிறது. அத்துடன்‌ சிறு கற்கள்‌, உடைந்த 
கண்ணாடித்‌ துண்டுகள்‌ மற்றும்‌ உலோகத்‌ துண்டுகளையும்‌ உட்கொள்கிறது. 
இவை ௨ஊணவவைச்‌ செரிக்க உதவுகின்றன. ஈமுவின்‌ முட்டை பச்சை 
வண்ணத்தைக்கொண்டுள்ளது. இப்பறவைகள்‌ 10 முதல்‌ 20 ஆண்டுகள்‌ 
வரை யிர்‌ வாழ்கின்றன. 





இது அடர்ந்த வனப்பகுதியில்‌ வாழ விரும்பவில்லை. மற்ற சாதாரண ஈமு 
பறவையைக்‌ காண்பதை விட, இந்த வெள்ளை ஈமு பறவை பளிச்சென்று 
கண்களுக்குப்‌ புலப்படுகிறது. இது அப்பறவைக்கு ஆபத்தையே 
விளைவிக்கும்‌. 


51%% 


17. காக்டியல்‌ 





காக்டீயல்களின்‌ (00௦0191161) தாயகம்‌ ஆஸ்திரேலியா ஆகும்‌. இது தற்போது 
உலகம்‌ முழுவதும்‌ செல்லப்பிராணியாக வீடுகளில்‌ வளர்க்கப்படுகிறது. இது 
கிளி குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு பறவை. இவற்றை 1770 ஆம்‌ ஆண்டில்‌ 
கண்டுபிடித்தனர்‌. 1900 ஆம்‌ ஆண்டுகளில்‌ செல்லப்‌ பிராணியாக 
பிரபலமடைந்தது. இது 32 செ.மீ நீளம்‌ வரை வளரும்‌. இதன்‌ தலையில்‌ 
கிரீடம்‌ போன்று முடிகள்‌ காணப்படும்‌. 


காட்டு காக்டீயல்கள்‌ மஞ்சள்‌ நிற முகம்‌ மற்றும்‌ ஆரஞ்சு கன்னம்‌ 
இணைப்புடன்‌ சாம்பல்‌ நிற உலைக்‌ கொண்டுள்ளது. முகத்தில்‌ உள்ள 
நிறங்கள்‌ பிரகாசமாகவும்‌, தெளிவானதாகவும்‌ இருக்கும்‌. இப்பறவைகள்‌ 15 
முதல்‌ 20 ஆண்டுகள்‌ வரை உயிர்‌ வாழ்கின்றன. இனப்பெருக்க காலத்தில்‌ 4 
முதல்‌ 7 முட்டை வரை இடுகிறது. செல்லப்‌ பிராணியாக வளர்ப்பதால்‌ பல 
வண்ண மாற்றங்கள்‌ பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. 








18. வெண்‌ தலைக்‌ கழுகு 


வட அமெரிக்கக்‌ கண்டத்தில்‌ வாழக்கூடிய கழுகு இதுவாகும்‌. இதை 
அமெரிக்கக்‌ கழுகு என்றும்‌, பால்ட்‌ ஈகிள்‌ (8௮10 8016) அல்லது பால்ட்‌ 
கழுகு எனவும்‌ அழைக்கின்றனர்‌. தமிழில்‌ வெண்‌ தலைக்‌ கழுகு என்று 
பெயடிட்டு அழைக்கின்றனர்‌. இந்தக்‌ கழுகின்‌ தலை வெண்மை நிறத்தில்‌ 
இருப்பதாலேயே இப்பெயரை இக்கழுகுகள்‌ பெற்றுள்ளன. 











19, காதல்‌ கிலி 





காதல்‌ பறவை அல்லது காதற்‌ கிளிகள்‌ என்பவை கிளி இனத்தைச்‌ சேர்ந்தது 
ஆகும்‌. இதை லவ்பேர்ட்ஸ்‌ என்று அழைத்தபோதிலும்‌, இது உண்மையில்‌ 
பட்ஜிரிகர்‌ (8ப00811021) என்னும்‌ பறவையாகும்‌. இதைக்‌ காதலின்‌ 
சின்னமாகவும்‌ கருதப்படுகிறது. இதன்‌ தாயகம்‌ ஆஸ்திரேலியா. இதை முதன்‌ 
முதலில்‌ 1805 ஆம்‌ ஆண்டில்‌ கண்டுப்பிடித்தனர்‌. இன்று வீடுகளில்‌ 
வளர்க்கப்படும்‌ நாய்‌, பூனை ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது 
இடத்தைப்‌ பெற்ற செல்லப்‌ பிராணியாக காதல்‌ பறவைகள்‌ உஊள்ளன. 


எப்போதும்‌ சுறுசுறுப்பாக கீச்‌ கீச்‌ என்ற சப்தத்தை எழுப்பிக்‌ கொண்டே 
இருக்கும்‌. இது 18 சென்டி மீட்டர்‌ நீளமும்‌, 30 முதல்‌ 40 கிராம்‌ எடையும்‌ 
கொண்டது. இவை சுமார்‌ 30 வருடங்கள்‌ வரை உயிழ்‌ வாழ்கின்றன. 
இப்பறவைகள்‌ இயற்கையாக பச்சை, மஞ்சள்‌, கருப்பு நிறங்களில்‌ 
காணப்படும்‌. 1850 ஆம்‌ ஆண்டிலிருந்து கலப்பு இனப்பெருக்கம்‌ 
செய்யப்பட்டது. அதன்‌ பலனாக நீலம்‌, மஞ்சள்‌, சாம்பல்‌ மற்றும்‌ பல நிறங்கள்‌ 
கொண்ட காதல்‌ பறவைகள்‌ தோன்றியுள்ளன. 





(170006) ருண ககட ஜட றாய்‌ அடர ர்‌ 
மறைந்து வெள்ளை நிறத்தைக்‌ கொண்டுள்ளது. 





பறவைகளில்‌ இருந்து அல்பினோ பறவைகள்‌ கிடைக்கின்றன. இதன்‌ 
குஞ்சுகளில்‌ சில சமயம்‌ இறகு பிரச்சனைகள்‌ ஏற்படுவது ஈண்டு. 


11% 


20. கர்தினால்‌ பறவை 





வடக்கு கரதினால்‌ (140117 சோ) என்னும்‌ பறவை தென்‌ அமெரிக்கா, 
தென்கிழக்கு கனடா, மெக்சிகோ போன்ற பகுதிகளில்‌ வாழக்கூடிய ஒரு 
சிறிய பறவை ஆகும்‌. இதை பேச்சு வழக்கில்‌ சிவப்புக்‌ குருவி (௩௨௦ 0110) 
என அழைக்கின்றனர்‌. கர்தினால்‌, வடக்கு கர்தினால்‌, சிவப்பு கரதினால்‌ 
போன்ற பெயர்களும்‌ இதற்கு உண்டு. இது ஒரு பாடல்‌ பறவையாகும்‌. 


இதன்‌ உடல்‌ நீலம்‌ 21-23.5 செ.மீ ஆகும்‌ இறக்கை 25-31 செ.மீ நீளத்தைக்‌ 
கொண்டது. இதன்‌ சராசரி எடை 44.8 கிராம்‌ ஆகும்‌. பெண்ணை விட ஆண்‌ 
பறவை சற்று பெரியது. ஆண்‌ பறவை சிவப்பு நிறமும்‌, கண்களுக்கு மேல்‌ 
கருப்பு முகமூடியுடன்‌ மேல்‌ மார்பு வரை நீண்டுள்ளது. பின்புறம்‌ மற்றும்‌ 
இறக்கைகளில்‌ இந்த நிறம்‌ மங்கலாகவும்‌, கருமையாகவும்‌ மாறி இருக்கும்‌. 








21, அல்பினோ வெளவால்‌ 





உலகில்‌ ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட வெளவால்‌ (890) இனங்கள்‌. 
உள்ளன. இது பறக்கும்‌ ஆற்றலைப்‌ பெற்றுள்ளது. பாலூட்டிகளில்‌ பறக்கும்‌ 
திறனைப்‌ பெற்றுது வெளவால்‌ மட்டுமே. இதை வெளவால்‌, வவ்வால்‌, வாவல்‌ 
என்றும்‌ அழைக்கின்றனர்‌. வெளவால்களில்‌ சுமார்‌ 70 சதவீதம்‌ எலியின்‌ 


முகத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 





ற்‌ ம்து பு 
மூலம்‌ பறக்கின்றன. பகல்‌ நேரம்‌ முழுவதும்‌ இவை லை மாக தொங்கிக்‌ 
கொண்டு இருக்கும்‌. பழந்திண்ணி வெளவால்கள்‌ இரவு நேரங்களில்‌ 48 
கிலோமீட்டர்‌ தூரம்‌ வரை பறந்து செல்லும்‌ இருட்டில்‌ தனக்கு முன்னால்‌ 
இருக்கும்‌ பொருட்களைக்‌ கவனிக்க இவைகளுக்கு மீயோலி அலைகள்‌ 
உதவுகின்றன. 





இதற்கு சிறிய இளம்‌ சிவப்பு மூக்கு, மார்பு பகுதி இளஞ்சிவப்பு, 
இரண்டு கால்‌ பாதம்‌ வெள்ளை மற்றும்‌ கைச்சிறகும்‌ வெள்ளை நிறத்தில்‌ 
உள்ளன. இது மற்றவர்கள்‌ கண்ணில்‌ எளிதில்‌ சிக்கி ஆபத்தைச்‌ சந்திக்க 
வாய்ப்பு அதிகம்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. 


11% 


22. கோலா கரடி 





கோலா கரடிகள்‌ (10919) கிழக்கு ஆஸ்திரேலியாவில்‌ வாழக்‌ கூடிய மிக 
முக்கியமான விலங்காகும்‌. இவை குயின்லாந்து, நியூ சவுத்‌ வேல்ஸ்‌, 
விக்டோரியா மற்றும்‌ தெற்கு ஆஸ்திரேலியாவிலும்‌ வாழ்கின்றன. இந்த 
விலங்கு பொம்மை போன்று இருப்பதால்‌ இதை பொம்மைக்‌ கரடி 
என்கின்றனர்‌. மேலும்‌ இவை மரத்தில்‌ மட்டுமே வாழ்வதால்‌ மரக்கரடி என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. பஞ்சு போன்ற காது, கருப்பு நிற மூக்கு, எலி போன்ற 
முகத்தை இது கொண்டிருக்கிறது. 





ப து கபைபைபம. கோலா கரடிகள்‌ 
1 முதல்‌ 16 ர்க எடை வரை ்‌ வண்ச்சி ராம இவை 13 முதல்‌ 18 
ஆண்டுகள்‌ வரை உயிர்‌ வாழ்கின்றன. கோலா கரடிகள்‌ நீரைக்‌ குடிப்பது 
கிடையாது. யூகலிப்டஸ்‌ இலைகளைச்‌ சாப்பிடுவதன்‌ மூலம்‌ அதிலிருந்து 
தனக்குத்‌ தேவையான நீரைப்‌ பெறுகிறது. இவை வேறு மரத்திற்கு செல்ல 
வேண்டும்‌ என்றால்‌ மட்டுமே மரத்திலிருந்து கீழே இறங்குகின்றன. 






மரிக்கா நாட்டின்‌ 
கு காட்சிச்‌ 
நர பிறந்தது. 


மி 


ளஞ்சிவப்பு வால்‌, 

எ ணடிருந்தது. அது 
இ பின்னர்‌ இறந்து 

லியா மிருகக்‌ 


பல்பம்‌ 


23. வெள்ளை கங்காரு 





கங்காரு (100900) என்பவை ஒரு பாலூட்டி விலங்காகும்‌. இவை 
ஆஸ்திரேலியா மற்றும்‌ நியூ கினியாவை பூர்வீகமாகக்‌ கொண்டு 
வாழ்கின்றன. 2011ஆம்‌ ஆண்டு கணக்குப்படி 34.1 மில்லியன்‌ கங்காருகள்‌ 
உள்ளன. கங்காருவிற்கு பின்னங்கால்கள்‌ பெரியவை. அதனால்‌ அவை தத்திச்‌ 
செல்கின்றன. இதன்‌ உடலின்‌ சமநிலையைப்‌ பேணுவதற்கு நீண்ட வால்‌ 


உள்ளது. 





உளளது. இதை இறைச்‌ க்காகவும, தோல ஃ்காகவும 'வேடடையாடி 
அழிக்கின்றனர்‌. 


கங்காரு சாம்பல்‌ நிறத்துடன்‌ காணப்படுவதால்‌ அது இயற்கையில்‌ மறைந்து 
விடுகிறது. இதனால்‌ காட்டு நாய்கள்‌ மற்றும்‌ நரிகளிடம்‌ இருந்து தப்பித்துக்‌ 


கொள்ள முடியும்‌. முழுக்க வெள்ளை நிறம்‌ கொண்ட கங்காரு சூரிய ஒளியில்‌ 
பளிச்சென்று தெரிகிறது. 





24. பொனனிற வரிக்‌ குதிரை 





வரிக்‌ குதிரையின்‌ உடல்‌ முழுவதும்‌ வெள்ளை மற்றும்‌ கருப்பு வரிகளைக்‌ 
கொண்டுள்ளன. இதனாலேயே தமிழில்‌ இது வரிக்‌ குதிரை என்று 
அழைக்கப்படுகிறது. இது சமூக விலங்காகும்‌. எந்த ஒரு வரிக்குதிரையும்‌ 
தனியாக வாழாது. வரிக்‌ குதிரையின்‌ உடலில்‌ காணப்படும்‌ வரிகள்‌ 
தனித்தன்மை கொண்டவை. 





ணி 5 55. கி. ம்‌ டல டும்‌, இதன்‌ ரம்‌ 20. ற 30 
ஆண்டுகள்‌ ஆகும்‌. 






ச 


௮] 





| 
ஆ 
2227 


து 






௪ 
டத. 


ர 


து 





வரிக்குதிரைகள மவுண்ட்‌ கெனயா தேசியப்‌ பூங்காவில ஊள ஒரு தனியார 
இருப்பிடத்தில்‌ வாழ்கின்றன. 


11% 


25. பாண்டா கரடி 





பாண்டா கரடி (61814 1௮089) என்னும்‌ பாலூட்டி விலங்கானது சீனாவில்‌ 
மட்டுமே வாழ்கிறது. இது கரடியைப்‌ போல்‌ தோற்றம்‌ தரும்‌ ஒரு சிறிய விலங்கு 
ஆகும்‌. பாண்டாவின்‌ உருவம்‌ சீனாவின்‌ அடையாளங்களில்‌ ஒன்றாகத்‌ 
திகழ்கிறது. பாண்டாக்கள்‌ கருப்பு மற்றும்‌ வெள்ளை நிறத்தைக்‌ 
கொண்டுள்ளன. அதாவது கண்களைச்‌ சுற்றி மூக்கும்‌ வாயும்‌ சேர்ந்த பகுதி, 
கால்கள்‌, தோல்கள்‌ ஆகியவை கருப்பாகவும்‌, மற்ற பகுதிகள்‌ 
வெள்ளையாகவும்‌ காணப்படும்‌. 





நாடகளுக்குப பிறகு வள்ளை மறறும்‌ கருப்பு றதுதை அடைக ன்றன ்‌ 
பாண்டாக்களின்‌ அளவு, நிறம்‌, மரபணு அடிப்படையில்‌ அவற்றை இரண்டு 
வகைகளாகப்‌ பிரித்துள்ளனர்‌. 








11% 


26. வெள்ளை சிங்கம்‌ 





உலகளவில்‌ இந்தியா மற்றும்‌ ஆப்பிரிக்காவில்‌ மட்டுமே சிங்கங்கள்‌ 
வாழ்கின்றன. இவை பூனைக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை ஆகும்‌. ஆசியச்‌ 
சிங்கத்தை கிர்‌ சிங்கம்‌ என்கின்றனர்‌. குஜராத்தில்‌ கிர்‌ காடுகளில்‌ மட்டுமே 
வசிக்கின்றன. ஆப்பிரிக்கா சிங்கத்தை விட ஆசியா சிங்கம்‌ உருவத்தில்‌ 
சிறியது. சிங்கங்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகவே வாழ்கின்றன. 


ஆசியச்‌ சிங்கம்‌ 2.74 மீட்டர்‌ நீளமும்‌, 1.07 மீட்டர உயரமும்‌ உடையது. உடல்‌ 
செம்பழுப்பு நிறத்தையும்‌, வாலின்‌ நுனி அடர்த்தியான கருப்பு மயிர்க்‌ 
கற்றையும்‌ கொண்டுள்ளது. ஆண சிங்கத்திற்கு கருப்புநிறப்‌ பிடரிமயிர்‌ 
உள்ளது. இது ஆண்‌ சிங்கத்திற்கு அழகைக்‌ கொடுக்கிறது. மஞ்சள்‌ நிற 
கண்கள்‌ சிங்கத்திற்கு இருக்கிறது. 








பரப பு 


பய்ழுட 
விலங்காக இது இருக்கிறது. 


51% 


27. புலி 





புலி இந்தியாவின்‌ தேசிய இனமாகும்‌. இது பூனைக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
மற்ற விலங்குகளை விட உருவில்‌ மிகப்பெரியது. உலகளவில்‌ புலிகளின்‌ 
எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு சுமார்‌ 4000 
புலிகள்‌ மட்டுமே வாழ்கின்றன. 


புலிகள்‌ பகலில்‌ உறங்கும்‌, இரவில்‌ வேட்டையாடும்‌. தினமும்‌ 25 கிலோ 
இறைச்சியை உண்ணுகிறது. புலிகளுக்கு பார்வைத்திறன்‌, செவித்திறன்‌ 
மற்றும்‌ நுகரவுத்திறன்‌ ஆகியவை அதிகம்‌ உளளது. புலிகளில்‌ 6 கிளை 
இனங்கள்‌ உள்ளது. அவை வங்கப்புலி, இந்தோனிசியப்‌ புலி, மலேசியப்‌ புலி, 
சுமத்திராப்‌ புலி, சைபீரியப்‌ புலி மற்றும்‌ தென்‌ சீனப்புலி ஆகியன ஆகும்‌. 
புலிகள்‌ கம்பீரமாகவும்‌, வலிமையாகவும்‌ காட்சி தரும்‌. 








௪. குல ஙு 


ஒரு ஒடுங்கிய பண்பு கொண்ட மரபணு வழக்கத்திற்கு மாறாக தங்க நிற 
வேறுபாட்டை உருவாக்குகிறது. இதை ஸ்ட்ராபெர்ரி என்கின்றனர்‌. தங்கநிறப்‌ 
பட்டைப்‌ புலியானது வெளிர்‌ தங்கநிற மென்மயிர்‌, வெளிரிய கால்கள்‌ மற்றும்‌ 
மங்கிய ஆரஞ்சு நிறப்‌ பட்டைகளையும்‌ கொண்டுள்ளது. வெள்ளை மற்றும்‌ 
தங்க நிறப்‌ புலிகள்‌ பெரும்பாலும்‌ ஆசியப்‌ புலிகளில்‌ இருந்தே 
தோன்றுகின்றன. 


ட்‌ 1 





11% 


28. ஒட்டகச்‌ சிவிங்கி 





உலகில்‌ வாழும்‌ விலங்குகளிலேயே மிக உயரமானது ஒட்டகச்‌ சிவிங்கி 
(௮716) ஆகும்‌. ஒட்டகம்‌ போல்‌ உயரமாகவும்‌, சிவிங்கி போலப்‌ 
புள்ளிகளையும்‌ கொண்டிருப்பதால்‌ ஒட்டகச்‌ சிவிங்கி எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
இது மற்ற விலங்குகளை விட தன்‌ கழுத்தை கம்பீரமாக நீட்டி நடக்கக்‌ 
கூடியது. இவை ஆப்பிரிக்காவில்‌ மட்டுமே வாழ்கின்றன. 











இதற்குச்‌ றம்கல்‌ உளளன. 


சிவிஙகியைக கரண உலகம முழுவ இருநது சுறறுலாப பயணிகள்‌ வநது 
சென்றனர்‌. 


வனக்காப்பாளர்கள்‌ இந்த ஒட்டகச்‌ சிவிங்கியைத்‌ தேடியபோது அவற்றின்‌ 
எலும்புக்‌ கூடுகள்‌ மட்டுமே கிடைத்தன. ஒட்டகச்‌ சிவிங்கி மற்றும்‌ அதன்‌ 
இரண்டு குட்டிகளையும்‌ வேட்டைகாரர்கள்‌ கொன்று விட்டனர்‌. 


51% 


29. காட்டுப்‌ பசு 





மாடு இனங்களில்‌ மிகப்பெரியது காட்டுப்பசு (பா) ஆகும்‌. இதை இந்தியக்‌ 
காட்டெருது, காட்டு மாடு, காட்டா, மரை, கட்டேணி, காட்டேணி, 
காட்டுபோத்து, ஆமா என்கிற பெயர்களில்‌ அழைக்கின்றனர்‌. காட்டு எருமை 
என தவறாகச்‌ சொல்கின்றனர்‌. இது பீகாழின்‌ மாநில விலங்காகும்‌. 








எருதுகளின்‌ முதுகுப்‌ பகுதியில்‌ பெண்‌ பசுவைவிட பெரிய திமிலைக்‌ 
கொண்டிருக்கிறது. தோலிலிருந்து முதுகின்‌ பாதிவரை ஒரு தடித்த தசை 
எழுச்சியை திமில்‌ (31006) என்கின்றனர்‌. தடித்த கால்களின்‌ கீழ்ப்பகுதி 
முழுவதும்‌ வெண்மை நிறத்தில்‌ உள்ளது. காட்டுப்‌ பசுக்கள்‌ சுமார்‌ 30 
ஆண்டுகள்‌ வரை உயிர்‌ வாழ்கின்றன. 





கேரளா மாநிலம்‌ சின்னார்‌ வனப்பகுதியில்‌ வெள்ளை நிற காட்டு மாடுகள்‌ 
(1010௦ 09பா) இருப்பதைக்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌. ஊட்டி தேயிலைத்‌ 
தோட்டத்தில்‌ வெள்ளைத்‌ திட்டுகளுடன்‌ கூடிய காட்டு மாடு இருக்கிறது. 
இவைகளின்‌ நிறமி குறைபாடுகளின்‌ காரணமாகவே இத்தகைய 
நிறமாற்றங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. 


511% 


30. வெள்ளை யானை 


நிலத்தில்‌ வாழக்கூடிய விலங்குகளில்‌ மிகப்பெரியது யானை (160௮1) 
ஆகும்‌. யானைகளில்‌ ஆப்பிரிக்கப்‌ புதூவெளி யானை, ஆப்பிரிக்கக்‌ காட்டு 
யானை மற்றும்‌ ஆசிய யானை என மூன்று சிற்றினங்கள்‌ உள்ளன. 
யானைகளில்‌ மிகப்பெரியது ஆப்பிரிக்க யானைகள்‌ ஆகும்‌. 








௦0 ௦௦2௦10 து] ௦/1ய, 





முய , ௦0 ௮ ,௦/ய, ய்ட்்ப்‌ 


மரக்கிளைகளை உடைக்கவும்‌ செய்கிறது. 





ஆண்‌ யானைகள்‌ 3 மீட்டர்‌ உயரமும்‌ 6000 கிலோ எடையையும்‌ 
கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது மடல்கள்‌ பெரியது. 
ஆண்‌, பெண்‌ இரண்டிற்கும்‌ தந்தங்கள்‌ உள்ளன. யானையின்‌ பல்தான்‌ 
தந்தமாகும்‌. தந்தங்கள்‌ 10 அடி நீளமும்‌, 90 கிலோ எடை வரை இருக்கலாம்‌. 
யானைகள்‌ 90 ஆண்டுகள்‌ வரை உயிர்‌ வாழ்கின்றன. 


இலங்கையில்‌ ஒரு அல்பினோ யானை இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர்‌. இது 
மிகவும்‌ அரிதான யானை ஆகும்‌. இதன்‌ சருமம்‌ மிகவும்‌ மென்மையானது. 


உலகில்‌ வெள்ளை யானைகள்‌ நிறைந்த நாடு தாய்லாந்து ஆகும்‌. வெள்ளை 
யானையிடம்‌ எந்த வேலையையும்‌ வாங்க மாட்டார்கள்‌. இவைகளுக்கு தங்கத்‌ 
தட்டில்‌ உணவு அலிக்கின்றனர்‌. ஆப்பிரிக்காவின்‌ க்ருகர்‌ தேசிய பூங்காவில்‌ 
ஒரு மந்தையின்‌ நடுவில்‌ ஒரு இளம்‌ சிவப்பு ஆப்பிரிக்க யானையைக்‌ 
கண்டுபிடித்தனர்‌. இது ஆப்பிரிக்க யானையில்‌ உள்ள மிக அழிதான 
அல்பினோ யானை ஆகும்‌. 


11% 


31. கருஞ்சிறுத்தை 





சிறுத்தை பூனைக்குடும்பத்தைச்‌ சேர்ந்தது. ஆசியா, ஆப்பிரிக்கா, சீனா 
போன்ற பகுதிகளில்‌ வாழ்கிறது. இதன்‌ கால்கள்‌ சிறியதாகவும்‌, மண்டை ஓடு 
பெரியதாகவும்‌ இருக்கும்‌. இதன்‌ உல்‌ மீது புள்ளிகள்‌ காணப்படுகின்றன. 
புள்ளிகள்‌ ஒவ்வொன்றும்‌ பல கருப்புப்‌ புள்ளிகள்‌ ரோஜாப்பூவின்‌ இதம்‌ 
இருப்பதைப்‌ போன்று ஒன்றாகச்‌ சேர்ந்து இருக்கும்‌. இப்படி இருக்கும்‌ 
பூப்போன்ற புள்ளிக்‌ கூட்டங்களின்‌ மையத்தில்‌ கரும்புள்ளிகள்‌ இராது. 





சிறுத்தைகள்‌ நீளமான உடல்‌ அமைப்பைக்‌ கொண்டுள்ளன. வாலையும்‌ 
சேர்த்து 6-7 அடி நீளம்வரை இருக்கும்‌. ஆண்சிறுத்தையானது பெண்‌ 
சிறுத்தையைவிட பெரியது ஆகும்‌. சிறுத்தையின்‌ உடல்‌ நிறம்‌ வெளுப்பான 
மஞ்சள்‌ கலந்த பழுப்பு, சில சமயம்‌ மங்கலான மஞ்சள்‌ நிறத்தையும்‌, அதில்‌ 
கரும்புள்ளிகளுடன்‌ காணப்படும்‌. சிறுத்தைகள்‌ கொடூரனமானவை. 
இரத்தவெறி பிடித்தவை. இரவில்‌ மட்டும்‌ அல்லாமல்‌ பகலிலும்‌ இரையைத்‌ 
தேடும்‌. தந்திரமாக மரக்கிளையில்‌ ஏறி பதுங்கிக்‌ கொள்ளும்‌. 





. ப ஸ்ட | ஆட்ட | ௫ ஆட 4 கட்த 
குஞ்ச றுததைக ன உல ட்‌ டடம கொண்டவை. மை போனற. 
கருமை நிறமுடைய நிறமுடைய இவை சிறுத்தைப்புலி போன்று 
தோன்றினாலும்‌, உண்மையில்‌ புலி ஆகும்‌. இதன்‌ தோல்‌ மிருதுவான பட்டுத்‌ 
துணி போன்றது. இதன்‌ கண்கள்‌ தங்கம்‌ போன்று காட்சித்‌ தரும்‌. 
கருஞ்சிறுத்தைகள்‌ இந்தியாவிலும்‌ காணப்படுகின்றன. 


11% 





32. அல்பினோ அணில்‌ 





அணில்‌ (50ப!€) ஒரு காட்டு விலங்காக இருந்த போதிலும்‌ மனிதனோடு 
நெருக்கமாக வாழ்கின்றது. இது ஒரு மரத்தில்‌ வசிக்கும்‌ கொறித்துண்ணி 
ஆகும்‌. இது அழகும்‌, மென்மையும்‌, அழகான தோற்றமும்‌, ஒளி நிறைந்த 
கண்களும்‌, எளிதில்‌ பழகும்‌ பண்பும்‌ உடையதால்‌ இதனை மனிதர்கள்‌ அதிகம்‌ 
விரும்பி காண்கின்றனர்‌. 








ல்க 2 அலு 


நீளமான பஞ்சு போன்ற வால்‌ உள்ளது. 


கிழக்கு நரி அணில்‌ (1-0) 50ப!/ா£) வட அமெரிக்காவை பூர்வீகமாகக்‌ 
கொண்டவை. இது மரத்தில்‌ வாழக்‌ கூடிய பெரிய அணிலாகும்‌. இதன்‌ உடல்‌ 
நீளம்‌ 45-70 செ.மீ, வால்‌ 20 முதல்‌ 33 செ.மீ, உல்‌ எடை 500 கிராம்‌ முதல்‌ 
] கிலோ வரை இருக்கும்‌. உடல்‌ பழுப்பு சாம்பல்‌ முதல்‌ பழுப்பு மஞ்சள்‌, 
பொதுவாக பழுப்பு ஆரஞ்சு நிறத்தில்‌ காணப்படும்‌. 





“சட பதவ கக 


மிக அழகானவை ஆகும்‌. 


11% 


33. முள்ளெலி 


உலகம்‌ முழுவதும்‌ வாழக்‌ கூடிய மிக அழகான ஒரு சிறிய விலங்கு முள்ளெலி 
(11600680௦9) ஆகும்‌. இதுவரை 16 இனங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
அவற்றில்‌ 13 இனங்கள்‌ அழியும்‌ ஆபத்துள்ள விலங்கினங்களாக பட்டியல்‌ 
இடப்பட்டுள்ளன. இந்தியாவிலும்‌ 3 முள்ளெலி இனங்கள்‌ உள்ளன. 





வகம வரை ஒடும்‌. அபதது என்றால்‌ பந்து போல சுருண்டு விடும. 
இரவாடிகள்‌. இரவு நேரத்தில்‌ பூச்சிகள்‌, தவளைகள்‌, பல்லிகள்‌, சிறிய 
ஊர்வனங்கள்‌ போன்றவற்றை வேட்டையாடி உண்ணுகின்றன. 





உடல்‌ எடை 500 கிராம்‌ மட்டுமே. பளபளப்பான மணி போன்ற கண்கள்‌, 
கூர்மையான மூக்கு, இரண்டு சிறிய காது, ஒரு குறுகிய வால்‌ மற்றும்‌. 
கால்களில்‌ சிறிய நகம்‌, முகம்‌ மற்றும்‌ வயிற்றில்‌ மென்மையான முடிகள்‌ மதி. 
உல்‌ முழுவதும்‌ முட்கள்‌. இதுதான்‌ இதன்‌ அழகிய தோற்றத்திற்குக்‌ காரணம்‌. 


ஒரு இலட்சத்தில்‌ ஒரு முள்ளெலியில்‌ மட்டுமே அல்பினோ ஏற்படுகிறது. இதன்‌ 
உடலில்‌ உள்ள முட்கள்‌ வெள்ளை நிறத்திலும்‌, கண்கள்‌ சிவப்பு, தோல்‌ 
இளஞ்சிஉப்பு என மிக அழகாக உள்ளது. இங்கிலாந்தில்‌ 100 அல்பினோ 
முள்ளெலிகள்‌ உள்ளன. அல்பினோ முள்ளெலிகளை வனப்பகுதியில்‌ விடுவது 
கிடையாது. இந்த அல்பினோ முள்ளெலிகளை வீடுகளில்‌ செல்லப்‌ 
பிராணிகளாக வளர்க்கின்றனர்‌. இவை மிகவும்‌ பாசமுள்ளவை. 


34. முள்ளம்பன்றி 





உலகின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ பல வித்தியாசமான முள்ளம்பன்றி 
(£௦௦பழ1ா6) இனங்கள்‌ வாழ்கின்றன. இதன்‌ உடல்‌ அமைப்பு மிகவும்‌ 
வித்தியாசமானது. பாலைவனம்‌ முதல்‌ பனிப்பிரதேசங்கள்‌ வரை 
முள்ளம்பன்றிகள்‌ காணப்படுகின்றன. இமயமலையில்‌ சுமார்‌ 2400 மீட்டர்‌ 
உயரமான பகுதிகளிலும்‌ முள்ளம்பன்றிகள்‌ வாழ்கின்றன. 


முள்ளம்பன்றிகள்‌ 20 முதல்‌ 90 செ.மீ நீளம்‌ வரை வளரும்‌. ஒரு சில 
முள்ளம்பன்றிகள்‌ 1 மீட்டர்‌ நீளத்திற்கு மேலும்‌ வளரும்‌. இவற்றின்‌ வால்‌ 8 
முதல்‌ 10 செ.மீ நீளம்‌ கொண்டது. உல்‌ எடை 11 முதல்‌ 27 கிலோ வரை 
இருக்கும்‌. உடலில்‌ உள்ள முடிகள்‌ ஒன்று சேர்ந்து கூரமையான முட்களாக 
மாறியுள்ளன. ஒவ்வொரு முள்ளும்‌ கறுப்பு நிறமும்‌ அதிக இடம்‌ விட்டு 
அமைந்த வெண்ணிற பட்டைகளும்‌ கொண்டதாக உள்ளது. முட்கள்‌ 15-30 
செ.மீ நீளம்‌ வரை வளரும்‌. 


|! (7) ந த 

ததத 

2222 
2. ்‌... ம்‌ 


த்ர] 714/7 அர்த்த 
சப்ப 121 ] ச தத 


. 
( 





நலம்‌. 





ண்டு மகிழ்ச்சி அடை 


11% 





மான்களில்‌ பல்வேறு இனங்களில்‌ உள்ளன. இவை ஒரு காட்டு 
விலங்காகும்‌. உலகின்‌ அனைத்து பகுதிகளிலும்‌ மான்கள்‌ வாழ்கின்றன. 
மான்களில்‌ முஸ்‌, எல்க்‌, சாம்பார்‌ மான்‌ மற்றும்‌ சிவப்பு மான்‌ ஆகியவையே 
உயரமானவை. குறிப்பாக முஸ்‌ 2 மீட்டர்‌ உயரமும்‌, 540 முதல்‌ 720 கிலோ 
எடையையும்‌ கொண்டது. இதுவே உலகின்‌ மிகப்‌ பெரிய மான்‌ இனமாகும்‌. 





வி 


பெண்‌ மான்கள்‌ ஆண்களை விட மிகச்சிறியது. ஆண்‌ 
மான்களுக்கு பல்வேறு கிளைகளுடன்‌ கூடிய கொம்புகள்‌ உள்ளன. ௫௯லகின்‌ 


பல்வேறு பகுதிகளில்‌ இந்த மானின்‌ இறைச்சியை உண்ணுகின்றனர்‌. இதன்‌ 
சராசரி ஆயுட்காலம்‌ 15 ஆண்டுகள்‌ ஆகும்‌. 





மானின்‌ தோலில்‌ மெலனின்‌ குறைபாட்டால்‌ உடல்‌ முழுவதும்‌ 
வெள்ளை நிறமாகக்‌ காணப்படும்‌. இது மரபணு குறைபாடு கொண்ட 
விலங்காகும்‌. வெள்ளை மானின்‌ பெற்றோர்களில்‌ ஒன்றில்‌ பின்னடைவு 
மரபணுக்கள்‌ மற்றும்‌ துணையைக்‌ கொண்ட்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட 
சந்ததியில்‌ அல்பினோ தோன்றும்‌ வாய்ப்பு உள்ளது. 


11% 


36. அல்பினோ டோபர்மேன்‌ நாய்‌ 





நாய்களை மனிதர்களின்‌ நண்பன்‌ என்று அழைக்கலாம்‌. காவல்‌ காத்தல்‌, 
வேட்டையாடுதல்‌, பார்வையற்றவர்களுக்கு உதவுதல்‌, துப்பறிதல்‌ போன்ற 
பணிகளை நாய்‌ செய்கின்றது. நாய்களை மனிதன்‌ சுமார்‌ 17 ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே பழக்கி வளர்த்தான்‌ என்று கூறப்படுகிறது. 
நாய்களுக்கு ஓரளவு அறிவுத்‌ திறனும்‌, அதிகமாக மோப்ப சக்தியும்‌ உணடு. 


சண்பக? மதுப்‌ 
ப்‌ ட்கள்‌ 2 அது 
ஆ ட 12 


ஷ்ஷ்‌ எர 2 9) டக்கு ௪ 
்‌ [1 


்‌ 
இடி ௩௬ கூ, ட 
த்‌ ண்ண ள்‌ 


வெவ்வேறு மரபணுக்கள்‌ உள்ளன. இதில்‌ அல்லீல்களின்‌ 9 சாத்தியமான 
சேர்க்கை உள்ளது. இதன்‌ விளைவாக நான்கு வெவ்வேறு பினோடைப்கள்‌ 





நீலம்‌, சிவப்பு மற்றும்‌ பான்‌ நிறங்களில்‌ டோபர்மேன்கள்‌ 


ஏற்படலாம்‌. கருப்பு, 


உளளன. 


ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 
ஷெபா (90ப1518 பெ 
கண, முடி அனைத்தும்‌ 
த்து அல்பினோ 
டோபரமேனகளும்‌ வேணடும்‌ எனறே வளரக்கப்பட்டது. இதை வெள்ளை 
டோபர்மேன்‌ எனக்கூறி நேர்மையற்ற முறையில்‌ விற்றனர்‌. இந்த அல்பினோ 
டோபர்மேன்கள்‌ பல்வேறு உடல்நல பிரச்சினைகளைச்‌ சந்திக்கின்றன. 





51% 


37. சிலந்தி குரங்குகள்‌ 





சிலந்தி குரங்குகள்‌ (50106 14௦01/6-ு/) மத்திய மற்றும்‌ தெற்கு 
அமெரிக்காவில்‌ வாழ்கின்றன. இது நீண்ட உடலையும்‌, நீண்ட கைகள்‌, 
காலகள்‌ மற்றும்‌ நீண்ட வாலையும்‌ கொண்ட குரங்கு ஆகும்‌. இதன்‌ உல்‌ 65 
முதல்‌ 80 செ.மீ நீளமும்‌, வால்‌ 55 முதல்‌ 90 செ.மீ நீளமும்‌, உல்‌ எடை 4 
முதல்‌ 10 கிலோ வரையும்‌, அபரம்‌ 46 முதல்‌ 63 செ.மீ வரை காணப்படும்‌. 
இதில்‌ மயிர்‌ தோல்‌ சிலந்தி குரங்கு மற்றும்‌ சாதாரண சிலந்தி குரங்கு என 
இரண்டு வகைகள்‌ உள்ளன. 








கொலம்பியா ஆராய்ச்சியாளர்கள்‌ 2012 ஆம்‌ ஆண்டு நவம்பரில்‌ இரண்டு 
ஆண்‌ அல்பினோ சிலந்தி குரங்கை பார்த்தனர்‌. அவை வெளிரிய அல்லது 
வெள்ளை நிறத்தில்‌ இருந்தன. அவற்றின்‌ கண்கள்‌ கருப்பு நிறம்‌ 
கொண்டவை. அவை மற்ற குரங்குகளைப்‌ போலவே வனப்பகுதியில்‌ 
வாழ்கின்றன. 


10% 


38. கொரில்லா 





எல்லா குரங்குகளிலும்‌ மிகப்‌ பெரியது கெரில்லா (0௦119) ஆகும்‌. இது ஒரு 
வாலில்லா குரங்கு இனத்தைச்‌ சேர்ந்தது. மேற்கு ஆப்பிரிக்காவின்‌ பூமத்திய 
ரேகையை ஒட்டிய காடுகளில்‌ வசிக்கின்றன. மனிதக்‌ குரங்கு, ஆப்பிரிக்க 
வாலில்லா பெருங்குரங்கு எனவும்‌ இதை அழைக்கின்றனர்‌. 


கெரில்லாக்கள்‌ சுமார்‌ 5.6 அடி (1.7 மீட்டர்‌) உரம்‌ வரை வளரும்‌. ஆணின்‌ 
உல்‌ எடை 150 கிலோவும்‌, பெண்‌ கொரில்லா இதில்‌ பாதி எடையை மட்டுமே 
கொண்ண்டிருக்கும்‌. இதன்‌ தோள்பட்டை அகலமாக இருப்பதால்‌ இதற்கு வலிமை 
அதிகம்‌. ஆனால்‌ எந்த உயிருக்கும்‌ தீங்கு செய்யாது. இதன்‌ முகம்‌ கருமை, 
வாய்‌ அகலம்‌, பற்கள்‌ பளிச்சென்ற வெண்மை, முகத்தில்‌ மயிர்‌ இருக்காது 
மற்றும்‌ காதுகள்‌ சிறியவை. இவை இலை, தழை, பழம்‌, கிழங்குகள்‌ 
ஆகியவற்றை ௨ணணும்‌. அதே சமயத்தில்‌ பூச்சிகளையும்‌ உஊணணுகிறது. 








10% 


39. ஊாங்குட்டான்‌ 





உராங்குட்டான்‌ அல்லது ஒராங்குட்டான்‌ (0வா0ப*௮॥) என்பது ஒரு வால்‌ 
இல்லாத மனிதக்‌ குரங்கு. இதன்‌ தாயகம்‌ இந்தோனிசியா மற்றும்‌ மலேசியா 
ஆகும்‌. தற்போது சுமத்ரா, போர்னியா போன்ற பகுதிகளில்‌ உள்ள மழைக்‌ 
காடுகளில்‌ இவை வாழ்கின்றன. 1996 ஆம்‌ ஆண்டில்‌ இரண்டு 
இனங்களாகப்‌ பிரிக்கப்பட்டது. 2017 ஆம்‌ ஆண்டில்‌ மேலும்‌ ஒரு இனம்‌ 
பிரிக்கப்பட்டது. இவை தவிர மூன்று துணை இனங்களும்‌ உள்ளன. 








உலகில்‌ ஊாங்குட்டான்‌ குரங்குகள்‌ மிகக்‌ குறைவாகவே உள்ளன. இவற்றில்‌ 
ஒரே ஒரு அல்பினோ ஈராங்குட்டான்‌ இருப்பது ஆச்சரியம்‌. இதற்கு ஆல்பா 
எனப்‌ பெயரிட்டுள்ளனர்‌. இது ஒரு பெண்‌ அல்பினோ ஈராங்குட்டான்‌ ஆகும்‌. 


இது இந்தோனிசியா வனப்பகுதியில்‌ 2017 ஆம்‌ ஆண்டில்‌ கண்டுயிடித்து 
கொண்டு வந்து, விலங்கியல்‌ பூங்காவில்‌ பராமரித்தனர்‌. பிறகு இதை மீண்டும்‌ 


வனப்பகுதியில்‌ 2018 ஆம்‌ ஆண்டில்‌ விட்டுவிட்டனர்‌. பின்னர்‌ 2020 ஆம்‌ 
ஆண்டில்‌ இந்த ஆல்‌ஃபா வனப்பகுதியில்‌ உயிருடன்‌ இருப்பதை கண்டு 
மகிழ்ந்தனர்‌ . 


11% 


40. வெள்ளை மனிதன்‌ 





மனிதர்களின்‌ நிறம்‌ என்பது கருப்பு, அடர்‌ பழுப்பு, இளஞ்சிவப்பு எனப்‌ பல 
விதங்களில்‌ உள்ளன. பூமியின்‌ நிலப்பரப்பைப்‌ பொருத்து மனிதர்களின்‌ தோல்‌ 
நிறம்‌ அமைகிறது. மனிதனின்‌ தோலுக்கு நிறத்தைக்‌ கொடுப்பதே மெலனின்‌ 
எனும்‌ நிறமி ஆகும்‌. மெலனின்‌ கருப்பு நிறத்தைக்‌ கொடுக்கக்கூடிய ஓர்‌ 
இயற்கை நிறமி. அதன்‌ அளவைப்‌ பொருத்து ஒருவரின்‌ நிறம்‌ 
நிர்ணயிக்கப்படுகிறது. மெலனின்‌ அதிகமாக உள்ளவரின்‌ உடல்‌ கருமையாக 
இருக்கும்‌. 


வலுகு ._. இ 
அ 


5 இருப்பார்கள்‌. 
்‌ _ னின்‌ என்னும்‌ நிறமி 
உ ௫ ௦னின்‌ நமது உலில்‌ 





ஒரே அளவாக இருப்பதில்லை. உள்ளங்கை மற்றும்‌ கால்‌ பாதங்களில்‌ 
மெலனின்‌ அளவு மிகக்‌ குறைவாகவே உள்ளது. 


மனிதர்களிடம்‌ அல்பினிசம்‌ என்பது வெண்மை தோல்‌ நோய்‌ என்பதை 
குறிக்கிறது. இது ஒரு மரபணு குறைபாடு நோய்‌ எனலாம்‌. தோலில்‌ போதிய 
அளவு மெலனின்‌ நிறமி தோன்றுவதில்லை. இதனால்‌ பொன்னிறமான 
தலைமுடி, முழுக்க வெண்மையான தோல்‌, பார்வை குறைபாடு ஆகியவை 
ஏற்படுகிறது. சில மனிதர்களிடம்‌ அல்பினிசம்‌ கண்களில்‌ மட்டும்‌ தோன்றி 
நீலக்கண்‌ உண்டாகிறது. சிலருக்கு பல நிறங்களில்‌ தலைமுடியும்‌, கண்கள்‌ 
இளஞ்சிஉப்பாகவும்‌ மாறியுள்ளது. 





அல்பினிசம்‌ பாதிக்கப்பட்ட மனிதர்களில்‌ பலர்‌ உலகப்‌ புகழ்‌ பெற்றவர்களும்‌ 
உண்டு. ஜார்ஜியா வைச்‌ சேர்ந்த பாடகர்‌ மற்றும்‌ மாடல்‌ பெரா இவானிஷ்விலி 
தனது தோற்றத்திற்காக ௨லக அளவில்‌ புகழ்‌ பெற்றனர்‌. பெரா ஒரு அல்பினோ 
ஆவார்‌. 


51%% 


36௨௦6: 


1. இணையதளம்‌ 


2. கலைக்‌ களஞ்சியம்‌ 


3. அறிவியல்‌ களஞ்சியம்‌ 


4. முத்தாரம்‌ 


5. விகடன்‌ 


6. பெரியார்‌ பிஞ்சு 


7. தினமலர்‌ 


8. தினகரன்‌ 


9. சமயம்‌ 


10.1ஈ௨உாாங்லா டடா55 


11. நாம்‌ லர்‌. 


ஆசிரியர்‌ பற்றிய குறிப்பு 





தமிழ்‌ மொழியில்‌ நல்ல அறிவியல்‌ நூல்கள்‌ இல்லாத குறையைக்‌ களைவதில்‌ 
ஏற்காடு இளங்கோ முக்கியப்‌ பங்காற்றுகிறார்‌. 2000 ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளிவந்த இவரது முதல்‌ நூல்‌ அதிசய தாவரங்கள்‌. அன்றிலிருந்து 20 
ஆண்டுகளாக தொடர்ந்து பல நூல்களை எளிய தமிழில்‌ எழுதி வருகிறார்‌. 


19) 


வ்கி ய எல உய 
ர யு வ எ ஒர 
ப வ குர 





எழுத்துச்‌ சிற்பி, அறிவியல்‌ மாமணி, வல்லமைமிகு எழுத்தாளர்‌, 
உழைப்பாளர்‌ பதக்கம்‌ ஆகிய விருதுகளால்‌ கெளரவிக்கப்பட்டார்‌. 


1992 அம்‌ ஆண்டு ஏற்காட்டில்‌ உள்ள பெரிய ஏரியில்‌ மண்டிக்‌ கிடந்த 
ஆகாயத்‌ தாமரைகளை, மாணவஹ்கள்‌ தொண்டு அமைப்புகள்‌ மற்றும்‌ 
பொதுமக்கள்‌ உதவியுடன்‌ தமிழ்நாடு அறிவியல்‌ இயக்கம்‌ சார்பாக, நீக்கி 
ஏரியைத்‌ துப்புரவு செய்தார்‌. 


இணையதளம்‌ பொதுவகத்தில்‌ 23 துணைப்பகுப்புகளின்‌ மூலம்‌ 
] 7,963 படங்களை இணைத்துள்ளார்‌. 


எற்காடு மலையில்‌ ௨ஊளள தாவரங்களை வகைப்படுத்தி, பெயடட்டு, 
அனைத்து புகைப்படங்களையும்‌ இணையதளம்‌ பொதுவகத்தில்‌ 
பதிவிட்டுள்ளார்‌. இதுவரை 2380 தாவரங்களின்‌ 9520 படங்களை 
இணைத்துள்ளார்‌. 


பிரதிலிபி என்னும்‌ இணையத்தில்‌ 104 கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. 
இதுவரை 20,682 பேர்‌ ௮க்கட்டுரைகளை படித்துள்ளனர்‌. பிரதிலிபி 
இணையகளத்தில்‌ 1,00,000 வார்த்தைகள்‌ எழுதியமைக்காக 
பாராட்டுச்‌ சான்றிதழ்‌ வழங்கியுள்ளனர்‌. 


ப்ரீ தமிழ்‌ இ-புக்ஸ்‌ மூலம்‌ 29 புத்தகங்கள்‌ இணையத்தில்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. அவை ஜூன்‌ 2015 முதல்‌ ஜூலை 2021 வரை 
5,24,015 முறை பதிவிறக்கம்‌ செய்யப்பட்டுள்ளன. 


சிறிய அளவிலும்‌, பெரிய அளவிலும்‌ 96 புத்தகங்களை இதுவரை 
எழுதியுள்ளார்‌. தொடரந்து அறிவியல்‌ நூல்களை எழுதி வருகிறார்‌. 


